உ 
சிவமயம்‌ 


போற்றி மாலை 


ஆசிரியர்‌ 
““தழிழ்க்கடல்‌'', “வண்கவிவள்ளல்‌'', 
“சிவமணி'', ““சிவம்பெருக்கும்சீலர்‌”' 
ராய. சொ. 


வெளியீடு 
ராம. அழ. ராம. இராமனாதன்‌ செட்டியார்‌ 
சாந்தி 


விரோதிகிருது, தை - ம்டு (29-|-72) 


ஜூ. மே உ ௨ 


உ 
சிவமயம்‌ 


உள்ளுறை 


விநாயக வணக்கம்‌ 
முருக வணக்கம்‌ 
சிவ வணக்கம்‌ 
அம்பிகை வணக்கம்‌ 
திருமால்‌ வணக்கம்‌ 
தாயார்‌ வணக்கம்‌ 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ 


ராம. அழ. ராம. இராமனாதன்‌ செட்டியார்‌ - சோலைச்சி ஆச்சி 


௬ 


33 


உ 
சிவமயம்‌ 


நூல்‌ முகம்‌ 

தமிழில்‌ கடவுளர்களை அருச்சிக்க, “போற்றி செய்து 
தரும்படி தமிழ்நாடு தெய்விகப்‌ பேரவையின்‌ தலைவர்‌, 
தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ பணித்தார்கள்‌. 
அவர்கள்‌ விருப்பப்படி செய்து கொடுத்தேன்‌. தெய்விகப்‌ 
பேரவையின்‌ சார்பாக அவைகள்‌ தனித்தனியாக வெளி 
வந்தன. 

1. விநாயக வணக்கம்‌; 2. முருக வணக்கம்‌; 3. சிவ 
வணக்கம்‌; 4. அம்பிகை வணக்கம்‌; 5. திருமால்வணக்கம்‌; 
6. தாயார்‌ வணக்கம்‌; 7. சேக்கிழார்‌ வணக்கம்‌, ஆகிய 
ஏழும்‌ சேர்ந்தது இவ்வெளியீடு. 


இவ்வணக்கங்களில்‌ தேவார, திருவாசக, திவ்வியப்‌ 


(4) 


© 


1 


பிரபந்தத்திலுள்ள வரிகளும்‌ கருத்துக்களும்‌, பிற்காலச்‌ ட்‌ 


] 


சான்றோர்கள்‌ அருளிய மொழிகளும்‌ நிறைய எடுத்து 
ஆளப்பெற்றிருக்கின்‌ றன. 

அந்தந்தக்‌ கடவுளர்க்குரிய சிறப்பியல்பு அங்கங்கு 
மொழியப்பெற்றிருக்கின்றன. விநாயக வணக்கத்தில்‌, 
விநாயகக்‌ கடவுள்‌ எளிமையாக எங்கும்‌ அமர்த்து, 
கண்டோர்க்குக்‌ காட்சிதரும்‌ இயல்பு பரக்கப்‌ பேசப்‌ 
பெற்றிருக்கின்‌ றது. ஒவ்வொன்றிலும்‌ .108 போற்றிகள்‌ 
அமைந்திருக்கின்‌ றன. 

முருக வணக்கம்‌ தாண்டக யாப்பில்‌ எண்சீர்‌ 
விருத்தமாக, பதினொரு பாடல்களால்‌ அமைந்திருக்‌ 
கின்றது. முறைப்படி முருகனுக்குரிய ஆறுபடைட 
வீட்டைச்‌ சொல்லித்‌ தொடங்குகின்றது. அருணகிரி 
நாதரின்‌ சொற்றொடர்கள்‌ பல இடம்‌ பெற்றிருக்கின்றன. 

சிவ வணக்கம்‌ அகர வரிசையில்‌ ஆக்கப்பெற்றிருக்‌ 
கின்றது. ‘அம்பலத்து ஆடும்‌ அரனே! போற்றி!, என்று 
தொடங்கி, “வையகம்‌ வாழவே போற்றி! போற்றி!!, என 


ஆ A Tw ஸ்‌ & 


நிடைறவு எய்துகின்றது. சிவனுக்குரிய முழுமுதல்‌ 
தன்மை பெரிதும்‌ பேசப்பெற்றிருக்கின்றது. 

அம்பிகை வணக்கம்‌ பல்வேறு கோவில்களிலும்‌ 
அருள்‌ வடிவம்‌ கொண்டிருக்கும்‌ அம்பிகையின்‌ திருப்‌ 
பெயர்களை நன்கு எடுத்துக்காட்டுகின்றது. குமர 
குருபரர்‌ போன்ற பெரியார்களின்‌ சொல்‌ தொடர்களைப்‌ 
பெரிதும்‌ தன்னகத்தே கொண்டிருக்கிறது. 

திருமால்‌ வணக்கம்‌, சிவ வணக்கத்தைப்போலவே 
அகர வரிசையில்‌ அமைந்திருக்கின்றது. “அரங்கம்‌ 
பள்ளிகொள்‌ அரியே! போற்றி!” என்று தொடங்கி, 
“வையகம்‌ உண்டவா போற்றி போற்றி!!! என முடிவுறு 
கின்றது. திருமால்‌ வணக்கத்தில்‌ திருமாலுக்குரிய 
பன்னிரு திருப்பெயர்கள்‌, பத்து அவதாரம்‌, பன்னிரண்டு 
ஆழ்வார்கள்‌, ஆச்சாரியர்களின்‌ திருப்பெயர்கள்‌, 
திருமாலைப்பற்றிய புராணச்‌ செய்திகள்‌ இடம்பெற்றிருக்‌ 
கின்றன. 

தாயார்‌ வணக்கத்தில்‌ திருமகளின்‌ அருஞ்செயல்கள்‌, 
திருமகளால்‌ பெறும்‌ உலகியல்‌ வாழ்வு முதலியன பரக்கப்‌ 


பேசப்பெற்றிருக்கின்‌ றன. திருமங்கை மன்னனின்‌ 
மடல்களைப்‌ பின்பற்றி எல்லா அடிகளும்‌ ஒரே எதுகையில்‌ 
அமைக்கப்‌ பெற்றிருக்கின்‌ றன. 

சேக்கிழார்‌ வணக்கம்‌ பெரிய புராண வரலாற்றை 
முழுதும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றது. இவ்வணக்கத்தில்‌ 
அறுபான்மும்மை நாயன்மார்‌ திருப்பெயரும்‌ சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளின்‌ திருத்‌ தொண்டத்‌ தொகை முறைப்‌ 
படி வருகின்றது. 

இப்‌ போற்றி மாலை! நூலை, என்னிடம்‌ பேரன்பு 
கொண்ட அன்பர்‌ கோட்டையூர்‌, ராம. அழ. ராம. இராம 
னாதன்‌ செட்டியார்‌, தம்‌ அறுபதாவது ஆண்டு நிறைவு 
விழாவின்‌ நினைவாக அன்போடு வழங்கி மகிழ்கின்றார்‌. 
அன்னார்‌ வழி வழி எல்லா நலனும்‌ பெற்றுப்‌ பல்லாண்டு 
வாழ உண்ணாமுலை உடனாய அண்ணாமலை அண்ணல்‌ 
அருள்வாராக! 


கப்பாபுரம்‌ 
டடக்‌ ராய. சொ. 


w அ 


06 


அ & 


உ 
சிவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


விநாயக வணக்கம்‌ 


(108 போற்றி) 


இ? 


« 


EE 


வேழ 
பேழை 
ஏழைக்கு 
வாழ 
சிவனார்‌ 
சேயிழை 
திருமால்‌ 
திருமகள்‌ 
யானை 
யானையைக்‌ 


யானையின்‌ 


சிவமயம்‌ 


விநாயக வணக்கம்‌ 


முகத்து 
வயிற்றுப்‌ 
அருள்செய்‌ 
வகுக்கும்‌ 
பெறுமுதல்‌ 
உமைதரு 
தனக்கு 
மகிழுமாப்‌ 
உரித்தவன்‌ 
காத்தவன்‌ 
கைபெறு 


விநாயக 
பிள்ளாய்‌ 
எம்மான்‌ 
வள்ளால்‌ 
செல்வா 
சிறுவா 
மருகா 
பிள்ளாய்‌ 
மகனே 
மருமான்‌ 
கோனே 


1] 
இவ 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


யானையால்‌ 
யானை 
யானை 
பெருச்சாளி 
பேணுவார்‌ 
வள்ளிதெய்‌ 


வல்லபை 


விநாயக வணக்கம்‌ 


வள்ளியை 
மணாளனின்‌ 
முகத்தனை 
ஏறும்‌ 
பிழைகள்‌ 
வானை 
மங்கை 
வீரும்பாக்‌ 
மாதினை 
புத்தியின்‌ 
கொடுக்கும்‌ 
முடுக்கெலாம்‌ 
முகத்தோன்‌ 


அ 


வென்றாய்‌ 
அண்ணா 
அழித்தாய்‌ 
பெரியோய்‌ 
பொறுப்பாய்‌ 
மைத்துன 
மணாள 
கணேச 
வைத்தாய்‌ 
தெய்வமே 
முதல்வ 
முளைத்தாய்‌ 


முன்னவ 


சிதறுகாய்‌ 
சிவன்‌ தேர்‌ 
கொம்புஎழுத்‌ 
எம்பிரான்‌ 
மலையினில்‌ 
மலைமகள்‌ 
முன்வணக்‌ 
பன்னிரு 
பின்னவன்‌ 
அன்னையின்‌ 
எண்ணுவார்‌ 
எண்ணார்‌ 
பரமன்‌ 


விநாயக வணக்கம்‌ 


சிறுவருக்கு 
அச்சினைச்‌ 
தாணியாக்‌ 
பிறையதில்‌ 
பாரதம்‌ 
மகிழுமா 
கங்கொள் 
தம்பிகண்‌ 
முழமிடப்‌ 
அணைப்பால்‌ 
இடரைக்‌ 
இடர்‌உற 
மடியுறை. 


ஈவாய்‌ 
சிதைத்தாய்‌ 
கொண்டாய்‌ 
இணைத்தாய்‌ 
வரைந்தாய்‌ 
மணியே 
முனை வ 
எண்ணினை 
பிணங்கினை 
ஆநினை 
களைவாய்‌ 
இழைப்பாய்‌ 
பண்ணவ 


விநாயக வணக்கம்‌ - 6 


பார்வதி ஈன்ற பாலா போற்றி! 
அப்பம்‌ அவல்பொறி கப்புவாய்‌ போற்றி! 
இப்புவி எல்லாம்‌ இருப்பாய்‌ போற்றி! 
ஓங்கா ரப்பொருள்‌ உணர்த்துவாய்‌ போற்றி! 
தீங்கெலொம்‌ அகற்றும்‌ செம்மல்‌ போற்றி! 
குட்டிக்‌ குனிப்புறக்‌ கொள்வாய்‌ போற்றி! 
பட்டி தொட்டிஎலாம்‌ படர்வாய்‌ போற்றி! 
குளக்கரை தொறும்குடி கொண்டாய்‌ போற்றி! 
அளப்பரும்‌ ஆற்றல்கொள்‌ அம்மான்‌ போற்றி! 
அரசின்‌ நிழல்‌ அமர்‌ அரசே. , போற்றி! 
பரசுவார்‌ பவப்பிஸி அறுப்பாய்‌ போற்றி! 
அறுகினை ஆசையோடு அணிவாய்‌ போற்றி! 
உறுபெரு மோதகம்‌ உவப்பாய்‌ போற்றி! 


அ « & உ உ 


உலகீன்ற 
நலனெலாம்‌ 
மலைபோல்‌ 
கலையெலாம்‌ 
_ அலகிலா 
உலகெலாம்‌ 
மலைமகள்‌ 
நலம்நுகர்‌ 
புலவர்க்கு 
கலக 
பேரொளி 
பாரதம்‌ 


கூருறும்‌ 


விநாயக வணக்கம்‌ ' 


கன்னியின்‌ 
நம்பர்க்கு 
வருதுயர்‌ 
கருத்துள்‌ 
விளையாட்டு 
அடக்கிய 
மடிதவம்‌ 
அவர்திறம்‌ 
விருந்தாய்ப்‌ 
லெனச்சிறார்க்‌ 
பரப்பும்‌ 
எழுதிய 
மற்றைக்‌ 


குலமுதல்‌ 
அருள்வாய்‌ 
மாய்ப்பாய்‌ 
வளர்ப்பாய்‌ 
அயர்வாய்‌ 
உந்தியாய்‌ 
மைந்தா 
நகைப்பாய்‌ 
பொலிவாய்‌ 
கவர்வாய்‌ 
பெருமுடி 
ஓர்பிறை 
கொம்பும்‌ 


கார்என 
நான்மறை 
வான்குறை 
மோதக 
போதகப்‌ 
மண்முழுது 
கண்‌ அகல்‌ 
வாரி 
சீரியோர்‌ 
சிவனார்‌ 
தவமாச்‌ 
அம்பிகை 
நம்பினார்‌ 


வண்‌ 


விநாயக வணக்கம்‌ 


அருள்பொழி 


பகர்ந்தருள்‌ 
கேட்டருள்‌ 
மணநுகர்‌ 
புண்ணியப்‌ 
அடக்கிய 
உந்திக்‌ 
வழங்கு,கை 
(CP 
கோயிலில்‌ 


செல்வர்சொல்‌ 


கோயிலும்‌ 


துன்பெலாம்‌ 


& 


& 


கண்‌ இணை 
நால்வாய்‌ 
மாச்செவி 
மூக்குப்‌ 
பொலிமுகம்‌ 
வயிறு 
கமலம்‌ 
ஐந்தும்‌ 
திருவடி 
திகழ்வாய்‌ 
தவமே 
அமர்வாய்‌ 
நலிவாய்‌ 


மனித்தரைக்‌ 
எங்கும்‌ 
மங்கலம்‌ 
கங்கை 
நங்கை 


விநாயக வணக்கம்‌ 


கோயிலும்‌ 
போற்றும்‌ 
கோயிலும்‌ 
தோறும்‌ 
கோயிலும்‌ 
தங்கைநற்‌ 
கோயிலும்‌ 
அறுகணி 
கோயிலும்‌ 
கவர்தரு 
இருக்கும்‌ 
தொடங்கமுன்‌ 
அணிந்தவன்‌ 
உமைதரு 


தங்குவாய்‌ 
TIVE 
காப்பாய்‌ 
உலவாய்‌ 
பிறங்குவாய்‌ 
செல்வா 
அமர்வாய்‌ 
கணபதி 
சார்வாய்‌ 
வள்ளால்‌ 
இறைவ 
வருவாய்‌ 
கனியே 
புங்கவ 


விநாயக வணக்கம்‌ 


அருள்புரி 
பங்கில்‌ 
கை,பெறு 
வள்ளியைத்‌ 
மதம்பொழி 
பெருங்குணக்‌ 
யான்‌ தரு 
ஆடும்‌ 
இருக்கும்‌ 
புகுந்த 
போற்றி! 
போற்றி! 
ஈவாய்‌ 


பிள்ளையார்‌ 


இறைவ 
இருப்பவ 
தோன்றால்‌ 
தந்தாய்‌ 


'ஆனையே 


குன்றே 
குமரா 
குரிசில்‌ 
தத்துவ 
தேவா 
கயமுக 
விக்கின 
போற்றி! 
போற்றி! 


10 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


௨ 
சிவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 


முருக வணக்கம்‌ 


(108 uரந்றி) 


டே 
சிவமயம்‌ 


முருக வணக்கம்‌ 
திருத்தாண்டகம்‌ 1], போற்றி 108 


ப்பரங்குன்‌ னிதுறையும்‌ செல்வா போற்றி! 
திரு குன்று இனிதுறையு ற்றி 
திருச்செந்தூர்ச்‌ சீரலைவாய்த்‌ தேவா போற்றி 
திருப்பழநி மலையிருக்கும்‌ தேனே போற்றி! 
திருவேர கச்சாமி நாதா போற்றி! 
திருத்தணிகை முதல்மலைகள்‌ திகழ்வாய்‌ போற்றி! 
தீம்பழங்கள்‌ உதிர்சோலை சேர்வாய்‌ போற்றி! 
திருப்பொலிய உலகாளும்‌ செம்மால்‌ போற்றி! 
செந்தமிழர்‌ தெய்வமே போற்றி! போற்றி! 


முருக வணக்கம்‌ 14 


சொக்கேசர்‌ பெற்றஉயர்‌ தோன்றால்‌ போற்றி! 
தொல்‌்உமையாள்‌ ஈன்றெடுத்த சோதி போற்றி! 


சக்கரம்கொள்‌ மால்தங்கை தனையா போற்றி! 
தத்துவங்கள்‌ கடந்ததனிப்‌ பொருளே போற்றி! 


நக்கீரர்‌, பழம்பாட்டை நயப்பாய்‌ போற்றி! 
நாவலர்கள்‌ கவிக்கினிய நம்பா போற்றி! 


விக்கின விநாயகனுக்கு இளையாய்‌ போற்றி! 
வேடர்குல மாப்பிள்ளாய்‌! போற்றி! போற்றி! 


்‌ 
A 
A 


முருக வணக்கம்‌ 
அருணகிரி நாவில்‌ நடம்‌ புரிவாய்‌ போற்றி! 
அனுபூதி அலங்காரப்‌ புகழாய்‌ போற்றி! 
கருணைபொழி பன்னிரண்டு கண்ணா போற்றி! 
கார்‌அனைய கைஈராறு உடையாய்‌ போற்றி! 


அருள்சுரக்கும்‌ ஆறுமுகத்து அண்ணால்‌ போற்றி! 


ஆலாலம்‌ உண்டகண்டன்‌ பாலா போற்றி! 


வெருவுறச்சூர்‌ தடிந்தவடி வேலா போற்றி! 
மெய்ஞ்ஞானப்‌ பிள்ளையே போற்றி! போற்றி! 


Pp 


15 


முருக வணக்கம்‌ 16 
வள்ளியெனும்‌ குறக்கொடியை மணந்தாய்‌ போற்றி! : 
மணப்பதற்கு மரம்போல நின்றாய்‌ போற்றி! 
கொள்ளைகொளும்‌ எழில்‌அமைந்த குமரா போற்றி! 
கும்பிடுவோர்‌ இடர்களையும்‌ குகனே போற்றி! 
தெள்ளுதமிழ்ப்‌ பெருங்கடலுள்‌ திளைப்பாய்‌ போற்றி! 
தீந்தமிழால்‌ வைதார்க்கும்‌ அருள்வாய்‌ போற்றி! 
புள்ளிமயில்‌ ஏறிவரும்‌ புனிதா போற்றி! 
புண்ணியம்செய்‌ புண்ணியமே போற்றி! போற்றி! 4 


பட டட ங்திதததத்தது 


முருக வணக்கம்‌ 1% 
தேவயா னையைமணஞ்செய்‌ சிங்கம்‌ போற்றி! | 
தேவசே னாபதியாத்‌ திகழ்ந்தாய்‌ போற்றி! 
தேவயா னைக்கிளைய சிறுவா போற்றி! 
தேவேந்த்ரன்‌ மருமகனாம்‌ செம்மல்‌ போற்றி! 
தேவர்சிறை மீட்டருள்செய்‌ தீரா போற்றி! 
தேவரெலாம்‌ தொழச்சிறந்த தேவே போற்றி! 


தேவாரம்‌ பெறுசிவனார்‌ மைந்தா போற்றி! 
தேவாதி தேவனே போற்றி! போற்றி! 5 


முருக வணக்கம்‌ 18 


கந்தா!கு கா!கடப்பந்‌ தாராய்‌ போற்றி! 
காதலியர்‌ இருவரையும்‌ பிரியாய்‌ போற்றி! 


கொந்தாரும்‌ குறிஞ்சிப்பூந்‌ தொடையாய்‌ போற்றி! 
கோழிஎனும்‌ கொடிகொண்ட குரிசில்‌ போற்றி! 


செந்தேறல்‌ தினைமாவோடு உண்டாய்‌ போற்றி! 
தினைகாத்த சிறுமிமயல்‌ சேர்ந்தாய்‌ போற்றி! 


எந்தாயே! எம்‌அப்பா இறைவா போற்றி! 
எழுத்தழிக்கும்‌ இணையடிகள்‌ போற்றி! போற்றி! 6 


ம % ச்‌ % 


£1 


முருக வணக்கம்‌ 19 


சரவணத்தில்‌ வந்துதித்த தவமே போற்றி! 
சரவணப வா!கார்த்தி கேயா! போற்றி! 


முருகனெனும்‌ அழகுஇளமை முதலே போற்றி! 
முனிவர்களும்‌ வணங்குகின்ற மூர்த்தி போற்றி! 

திருகுகுணத்து அசுரர்விழச்‌ செற்றாய்‌ போற்றி! 
தேவர்மறைத்‌ தீவளர்த்த சீரோய்‌ போற்றி! 

உருகுமனத்து அடியர்‌உளத்து உறைவாய்‌ போற்றி! 
உறுகிரிகள்‌ உறைபவனே போற்றி! போற்றி! 7 


முருக வணக்கம்‌ 20 
மாம்பழத்துக்கு உலகைவலம்‌ வந்தாய்‌ போற்றி! 
மயில்‌ஏறிக்‌ கணப்பொழுதில்‌ அடைந்தாய்‌ போற்றி! 
திம்பழத்தை அண்ணன்உணக்‌ கண்டாய்‌ போற்றி! 
தே,முதல்வன்‌ செய்சூழ்ச்சி அறிந்தாய்‌ போற்றி! 
தேம்பதுமப்‌ பிரமன்‌ அஞ்சச்‌ செய்தாய்‌ போற்றி! 
சிறையிட்டுப்‌ பொருள்கூறும்‌ செவ்வாய்‌ போற்றி! 
காம்பறிதோள்‌ கயற்கண்ணி கண்ணே போற்றி! 
கட்டழகுக்‌ கடவுளே! போற்றி! போற்றி! 6 


ழ்‌ 


முருக வணக்கம்‌ 21 


உலகீன்ற ஒருகன்னி மகனே போற்றி! 
ஊழிமுதல்‌ சிவன்தந்த ஒருவ போற்றி! 
பலகலையும்‌ உணர்‌அறிவுப்‌ பழமே போற்றி! 
பன்னிரண்டு கண்‌,கைகள்‌ படைத்தாய்‌ போற்றி! 
மலர்‌ஆறு முகங்கொண்ட வள்ளால்‌ போற்றி! 
வள்ளிமலர்‌ அடிவணங்கும்‌ மணாளா போற்றி! 
மலைபிளக்க வேல்‌எறிந்த மன்னா போற்றி! 
மயில்‌ஏறும்‌ பெருமானே போற்றி! போற்றி! 9 


முருக வணக்கம்‌ 
கடல்வற்ற வேல்விட்ட கடம்பா போற்றி! 
கார்‌அவுணக்‌ கடல்குடித்த காளாய்‌ போற்றி! 
குடல்சரியச்‌ சூரன்‌ உரம்‌ குடைந்தாய்‌ போற்றி! 
குன்றமெலாம்‌ குடிகொண்ட குழவி, போற்றி! 
மடவர்மார்‌ வயிற்றில்தீ வைத்தாய்‌ போற்றி! 
மறைவகுத்த மகத்தீயை வளர்த்தாய்‌ போற்றி! 
படஅரவில்‌ துயில்மாயோன்‌ மருகா போற்றி! 
பாம்பணிந்த பரன்மகனே போற்றி! போற்றி! 


22 


10 


fq 


முருக வணக்கம்‌ 29 

மருவினிய மலர்ப்பாதம்‌ போற்றி! போற்றி! 

மாவீரச்‌ சிலம்புக்கால்‌ போற்றி! போற்றி! 
பொருவரிய பொன்னின்‌ இடை போற்றி! போற்றி! 

போர்வல்ல, வரைமார்பம்‌ போற்றி! போற்றி! 
தருகொடைக்கை பன்னிரண்டும்‌ போற்றி! போற்றி! 

தாயெனும்சீர்‌ முகம்போற்றி! போற்றி! போற்றி! 
அரன்மகிழ மறைபுகல்வாய்‌ போற்றி! போற்றி! 

அருட்கண்கள்‌ போற்றியோ! போற்றி! போற்றி! 


- 


திருச்சிற்றம்பலம்‌ 


சிவ 


ணக்கம்‌ 


all 


௬ 


ம்‌ 


அம்பலத்து 
ஆனைமா 
இளைய 
ஈறிலாப்‌ 
உமைக்கொரு 
ஊழி 
எந்தையும்‌ 
ஏழை 

ஐயா! 

ஒழிவற 


ஓசையாய்ப்‌ 


௨ 
சிவமயம்‌ 


சிவ வணக்கம்‌ 


ஆடும்‌ 
முகனை 
முருகனை 
பெருவாழ்வு 
கூறளி 
முதல்வ! நின்‌ 
யாயுமாய்‌ 
பங்க! நின்‌ 
அரசே! 
நிறைந்த 
பொருளாய்‌ 


அரனே! 
அளித்தவ 
ஈன்றாய்‌ 
ஈவாய்‌ 
உத்தம 
ஒண்கழல்‌ 
இயைந்தனை 
இணையடி 
அமுதே 
மழு 

ஒன்‌ நினை 


போற்றி! 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


ஒளவிய 
அஃகம்‌ 
கல்ஆல்‌ 
“நூப்போல்‌ 
சடையாய்‌ 
ஞயமாய்‌ 
மடம்படு 
வணங்கத்‌ 
தழுவக்‌ 
நச்சரவு 
பந்தணை 
மண்டிய 


மயல்கெடுத்து 


அரவம்‌ 


2A. 


சிவ வணக்கம்‌ 


நெஞ்சினர்க்கு அரியாய்‌ 


வளர 


அமர்ந்தசொற்‌ 


வளைய 
விடையாய்‌ 
உரை தர 
வாழ்வை 
தலையை 
குழைந்த 
ஆட்டிய 
விரலாள்‌ 
தழல்‌ நிற 
ஆளும்‌ 
அணிந்த 


அருள்வாய்‌ 
கடந்தவ 
நவில்வாய்‌ 
உடையாய்‌ 
நயப்பாய்‌ 
மாய்ப்பாய்‌ 
வைத்தாய்‌ 
தண்ணளி 
நம்பி 
பங்க 
வண்ணா 
மணாள 
அந்தண 


4 


நிலம்‌, தீ 
வண் கவி 
மழவிடை 
அளவெலாம்‌ 
பிறப்பு இறப்பு 
மனமாசு 
கற்றவர்‌ 
காலனை 
கிழவா 
கீழ்மேல்‌ 
குழவி. 
கூத்துகந்து 
கெடுதல்‌ 
கேதம்‌ 


சிவ வணக்கம்‌ 


வான்‌ கால்‌! 
வள்ளல்கள்‌ 
ஏறும்‌ 

கடந்த 
இல்லாப்‌ 
அறுசிவ 
உண்ணும்‌ 
உதைத்தருள்‌ 
இளையாய்‌ 
உலகெலாம்‌ 
மதியணி 
ஆடும்‌ 
தவிர்த்துஆள்‌ 
கெடுத்த 


நீரே 
வள்ளால்‌ 
மன்னு 
ஜயா 
பெரும 
மணியே 
கனியே 
கழற்கால்‌ 
குழவி 
கிளர்ந்தாய்‌ 
கழக 
கொற்றவ 
கேடிலி 
கிளர்‌ ஒளி 


கைலைசேர்‌ 
கொல்புலித்‌ 
கோதறு 
சந்தனச்‌ 
சாதிகள்‌ 
சிலையால்‌ 
சீருடைச்‌ 
சுந்தரன்‌ 
சூது, பொய்‌ 
_ செந்தமிழ்‌ 
சேக்கிழார்‌ 
சைவம்‌ 
சொல்லும்‌ 
சோதியுள்‌ 


சிவ வணக்கம்‌ 


முழுமுதற்‌ 


தோல்‌ உடைக்‌ 


கற்குணக்‌ 
சாந்தின்‌ 
கடந்த 
எயில்‌எரி 
சிவபுரத்து 


தனைத்தடுத்து 


களவு 

தந்த 
தீந்தமிழ்‌ 
தழைக்க தில்‌ 
பொருளுமாம்‌ 
சோதியாய்த்‌ 


கடவுளே 
கோமான்‌ 
குன்றே 
சுந்தர 
தத்துவ 
சேவக 
அரசே 
ஆண்டவ 
தொலைப்பாய்‌ 
செம்மலே 
திளைப்பாய்‌ 
தவமே 
தூமணி 
துலங்குவாய்‌ 


2 
A 


சிவ வணக்கம்‌ 


பந்தனை 
கொன்றை 
அடியார்‌ 
சங்கத்‌ 
தாதாய்‌ 
சகம்பெறு 
கவிஞர்பாத்‌ 
கடந்த 
திருவடிச்‌ 
உடைய 

ரம்‌ நுகர்‌ 
தலைக்கொள் 
உளம்‌அமர்‌ 


துகிலும்‌ 


நயந்தாய்‌ 
நீள்சடை 
நினைவே 
தலைவா 
சங்கரா 
செல்வா 
தேனே 
தொல்லோய்‌ 
சோதி 
சிவனே 
செவியாய்‌ 
சதாசிவ 
தூயோய்‌ 
புனைவாய்‌ 


நதிசேர்‌ 
நாற்றிசை 
நினைப்பவர்‌ 
நீறு, செம்‌, 
நுண்ணியாய்‌ 
நூபுரச்‌ 
நெற்றிமேல்‌ 
நேயத்‌ 
நைவளப்‌ 
தொந்தவர்த்‌ 
நோய்‌, பசி 
பன்னிரு 
பார்த்தனுக்கு 
பித்தன்‌”? 


சிவ வணக்கம்‌ 


செஞ்சடை 
விளக்காம்‌ 
நெஞ்சில்‌ 
பசுமை 
அகன்றாய்‌ 
சீரடி 
ஒற்றைக்‌ 
தேநில்‌ 
பண்‌, பா 
தாங்கும்‌ 
தீர்க்கும்‌ 
திருமுறைப்‌ 
அருள்செய்‌ 
எனப்பெறு 


4 
ட 


நம்பா 

நாதா 
நின்றாய்‌ 
நிறத்தாய்‌ 
ஆழ்ந்தாய்‌ 
தருவாய்‌ 
கண்ணாய்‌ 
நிமல 
நாடினை 
நோன்தாள்‌ 
தாய்‌அருள்‌ 
பாடலாய்‌ 
பரம்பொருள்‌ 


வித்தக 


32 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


a 
டு 


பீடெலாம்‌ 
புத்தேள்‌ 
பூவார்‌ 
பெருநஞ்சு 
பேதைமை 
பைஅராப்‌ 
பொய்வளர்‌ 
போக்கு 
மதன்படத்‌ 
மாதவர்‌ 
மிண்டு 
மீறிய 
மும்மலம்‌ 
மூவர்‌ 


A 


3 


சிவ வணக்கம்‌ 


கொண்ட 
போற்றும்‌ 
சென்னிப்‌ 
உண்டருள்‌ 
அகற்றும்‌ 
பூண்ட 
நெஞ்சம்‌ 
வரவிலாப்‌ 
திறந்த 
மகுடமா 
மனத்தரை 
புலவோர்‌ 
அறுக்கும்‌ 
தமிழ்க்கடல்‌ 


பெம்மான்‌ 
பொன்னடி 
புனிதா 
பெரியோய்‌ 
பிஞ்ஞக 
பரமனே 
புகாதாய்‌ 


யொருளே -': 


-நுதல்விழி, 
“வயங்குவாய்‌ 
விடுவாய்‌ , 
விருந்தே : 
முக்கணா 
மூழ்குவாய்‌ 


& 
38 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
. போற்றி! 


போற்றி! 


போற்றி! 


மெய்கண்‌ 
மேலவர்க்கு 
மையல்‌ 
மொழிஅரை 
மோகித்து 
யானை 
வங்கக்‌ 
வாதவூர்‌ 
வினைகெடுத்து 
வீட்டின்பு 
வெண்ணீறு 
வேதமும்‌ 
வையகம்‌ 


பூக்‌ 


சிவ வணக்கம்‌ 94 


டான ஆட்‌ கொண்ட “போற்றி! 


எல்லாம்‌ மேலவ்‌... “போற்றி! 
கெடுத்தாள்‌ 7 ர்வரத்னோர!" ஸு "போறிறி! 
யன்கவி ‘ ! முதலே ட்‌ ப்‌ போற்றி! 
அணைவார்க்கு ஏகன்‌. பாற்றி! 
உரிபோர்த்து அரீளினை. .-போற்றி! 
கடல்‌ நஞ்சு உண்டாய்‌ போற்றி! 
வள்ளல்பா மாந்தினை போற்றி! 
ஆளும்‌ முனைவ போற்றி! 
அருள, வல்‌ விமலா போற்றி! 
ஆடிய புண்ணிய போற்றி! 
அங்கமும்‌ மேயாய்‌ போற்றி! 
வாழவே போற்றி! போற்றி! 

qm & 


ழ்‌ 


உ 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 


சிவ வணக்கம்‌ 


டானை ஆட்‌ 
எல்லாம்‌ மேலல்‌... 


34 


கொண்டன போற்‌; றி! 
ல்‌ ்‌ போற்றி! 


கெடுத்தாள்‌ சவர தகர்‌! படு "பேரறி | 
யன்கவி ர்‌ ! ரூதலே டர்‌ ்‌ போற்றி! 


அணைவார்க்கு ஜகன்‌ 
உரிபோர்த்து அரளினை..... 


கடல்‌ நஞ்சு உண்டாய்‌ 
வள்ளல்பா மாந்தினை 
ஆளும்‌ முனைவ 
அருள, வல்‌ விமலா 
ஆடிய புண்ணீய 
அங்கமும்‌ மேயாய்‌ 
வாழவே போற்றி! 
« 


த 


, போற்றி! 
போற்றி! 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


Ne க 


உ 
சிவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 


7. 


% 


்‌்‌ 
ல 


| ்‌்‌ 


பது 


௬. 


ட லு “ 
டு 


oN 
க ட்‌ fs 
w ன்‌ 242 


LGA மன்‌ 


பட்ட. 
nS Mt 


oN 


லகதற்ல்‌ 2 ல்ல ய 


வு 


சிவனார்‌ - 
செங்கண்மால்‌ 
இமவான்‌ 
இறைவன்‌ 
உமையே 
உலகெலாம்‌ 
தந்தி 
கந்தனைப்‌ 
ஞானசம்‌ 
ஞானப்‌ 
ஈசனார்‌ 


௨ 
சிவமயம்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 


மனமகிழ்‌ தேவி! 
பின்வரு செல்வி 
பயந்த இறைவி! 
இடப்புறம்‌ இருந்தாய்‌ 
உண்ணா முலையே! 
கண்றருள்‌ ஒருத்தி! , 


முகவனின்‌ தாயே! 
பெற்றருள்‌ கன்னி! 
பந்தன நயப்பாய்‌ 
பால்‌ கொடுத்து அருளினை 
நெருப்புருத்‌ தவிர்ப்பாய்‌ 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


இடப்புறம்‌ 
காலம்‌ 
கற்பனை 
எழுதாச்‌ 
இகமும்‌ 
தோன்றாத்‌ 
துவாத 
மூலத்‌ 
முக்கட்‌ 
தண்ணார்‌ 
கண்ணார்‌ 
பிறவிப்‌ 
பேசா 


அமிழ்தினும்‌ 
2) 


அம்பிகை வணக்கம்‌ 


குளிர்ச்சியை 


கடந்த 
தாண்டிய 
சொல்லின்‌ 
பரமும்‌ 


துணைக்கோர்‌ 


சாந்தம்‌ 
தலத்து 
சுடர்க்கு 
தமிழின்‌ 
அமுதக்‌ 
பிணிக்கு 
மறையின்‌ 


இன்மொழி 


இடுவாய்‌ 
கடவுள்‌! 
கற்பகம்‌! 
எழிலே! 
ஈவாய்‌ 
துணையே! 
கடந்தாய்‌ 
முதலே 
விருந்தே 
சுவையே! 
கடலே! 
மருந்தே! 
பொருளே! 
ஆருள்வாய்‌ 


98. 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


தமிழ்க்கடல்‌ 
சிவனை 
சிவனார்‌ 
என்றும்‌ 
ஒன்றிய 
ஒன்னார்‌ 
தெவ்வர்‌ 
பவ்வ 
பண்ணார்‌ 


எண்‌ நான்கு. 


கண்ணும்‌ 
விண்ணோர்‌ 
புலவர்‌ 


A 


தீ 


அம்பிகை வணக்கம்‌ 


மாந்தும்‌ 
ஈன்‌ றருள்‌ 
தந்தநல்‌ 
உலகெலாம்‌ 
கன்னியாய்‌ 
உணர்வோர்‌ 
நெஞ்சில்‌ 
பகைஅடு 
நெடுங்கடல்‌ 
இன்‌ தமிழ்ப்‌ 
அறமும்‌ 
கருத்தும்‌ 
மிளிர்முடி 
நாவில்‌ 


தலைவி! 
செந்திரு 
திருவே! 
அளித்தாய்‌ 
இருப்பாய்‌ 
உணர்வே! 
உறையாய்‌ 
தேவே! 
படிவே! 
பாவாய்‌ 
வளர்ப்பாய்‌ 
நிறைந்தாய்‌ 
விளக்கே 


39 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


. போற்றி! 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


பொருந்துவாய்‌ போற்றி! 


புண்ணிய 
அகந்தைக்‌ 
அற்புதன்‌ 
.மகிட 
சகடவாழ்வு 
வினை எலாம்‌ 
நனைமலர்ச்‌ 
வேத 

நாதப்‌ 
கற்றவர்‌ 
அற்றவர்க்கு 
பார்த்தனுக்கு 
தீர்த்தன்பின்‌ 
பன்‌ றிபின்‌ 


ஷக்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 


யோகப்‌ 
கிழங்கை 
ஆகம்‌ 
முகத்தனை 
அடு,தையல்‌ 
கெடுக்கும்‌ 
சேவடி 
முடிமேல்‌ 
பொருளா 
சுவைக்கும்‌ 
அருளும்‌ 
அருள்செயப்‌ 
வேட்டுருத்‌ 
பதியொடு 


பொலிவே 
அகழ்வாய்‌ 
ஆண்டாய்‌ 
மாய்த்தாய்‌ 
நாயகி 

விமலி 
நல்குவாய்‌ 
விளங்குவாய்‌ 
நண்ணுவாய்‌ 
கரும்பே! 
அரசி! 
பணித்தனை 
தெரிந்தனை 
வந்தனை 


A 


. 40 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


ச்‌ 


குன்றெரி 
செழியர்‌ 
வழுதிநாடு 
உலகினை 
கலைபல 
சொக்கற்கு 
சொக்கற்கு 
தழைபொருள்‌ 
தமிழ்‌அவைத்‌ 
முழுமுதல்‌ 
விழுமியோர்‌ 
கருங்குழல்‌ 
ஒருங்கிய 
குவளைக்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 


குழவியை 
பிரான்‌ திரு 
ஆண்டபெண்‌ 
வெற்றிகொள் 
கற்றுணர்‌ 
மாலை 
மகுடமும்‌ 
தலைவர்க்கு த்‌ 
தலைமையும்‌ 
தொட்டநின்‌ 
முடி தவழ்‌ 
செவ்வாய்க்‌ 
சாயல்‌ 
கண்ணி 


ஏந்தினை 
மகளே! 
மணியே! 
ஒண்‌ தொடி! 
காரிகை 
சூட்டினாய்‌ 
சூட்டினாய்‌ 
தந்தனை 
தந்தாய 
மொய்கழல்‌ 
மெல்லடி 
கார்மயில்‌ 
சுருங்கிடை 
குரைகழல்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 49 


தவள வெண்ணகைத்‌ தண்ணளி போற்றி! 
சுரும்பமர்‌ நறுமலர்ச்‌ சுரிகுழல்‌ போற்றி! 
துரியம்‌ கடந்தநல்‌ சுடர்முகம்‌ போற்றி! 
குழவித்‌ திங்கள்‌ சேர்‌ எழில்‌ நுதல்‌ போற்றி! 
முழுதுலகு அருள் தரு விழிக்கயல்‌ போற்றி! 
பண்ணமர்‌ மொழிபகர்‌ பவளவாய்‌ போற்றி! 
புண்ணியப்‌ பேறளி புன்னகை போற்றி! 
துன்னுபொன்‌ ஆடைத்‌ தொடித்தோள்‌ போற்றி! 
மின்னிகர்‌ பொன்கொடி நுண்ணிடை போற்றி! 
வரதமும்‌ அபயமும்‌ வழங்குகை போற்றி! 
சரதம்‌ வீடருள்‌ தாளிணை போற்றி! 
சிங்கம்‌ ஏறும்‌ சேவகி! போற்றி! 
வங்க நஞ்சு உண்டவன்‌ மணாட்டி போற்றி! 
மரகதக்‌ கொடிப்பெரு மாட்டி போற்றி! 
ஓ ON <r ழி 


அகட 


ல்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 


வல்லி! 
அபிராம 
கண்ணுடை 
கோதை 
மித்தாய்‌ 
நாயகி! 
அம்பிகை 
கோதை 
கொன்றைத்‌ 
பராபரை! 
பெரிய 
பூரணி! 
னாட்சி 
தன்மகிழ்‌ 


மாதா! 
வல்லி! 
அம்மை! 
அலங்கலாய்‌! 
அணங்கே! 
அன்னே! 
அம்மா! 
நங்காய்‌! 
தெரியலாய்‌! 
பைரவி! 
நாயகி! 
அம்பிகை! 
மடப்பிடி! 
விசாலாட்சி! 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


"போற்றி! 


போற்றி! 


பசுபதி 
சக்தி! 
பக்தி 
வாமனி! 
கோமள 
மயிலே! 
குயிலே! 
சுந்தரி! 
அந்தரி! 
காமாட்சி! 
கவுரி!சிவ 
அன் பெலாம்‌ 
அவனியின்‌ 


அம்பிகை வணக்கம்‌ 


பங்குறு 
கரும்புவில்‌ 
வலையில்‌ 
நீலி! 
வல்லி! 
அமுதே! 
தேனே! 
சங்கரி! 
சாமளை! 
காந்தி 
காமி!முக்‌ 
ஓருரு 
அன்னையே! 


பரமேட்டி! 
தாங்குவாய்‌! 
படுபவள்‌! 
வராகினி! 
கோமதி! 
மானே! 
கொழுந்தே! 
சூலி! 

அமலை! 
மதித்தாய்‌! 
கண்ணி! 
ஆனாய்‌! 
போற்றி! 


அன்‌ 


தி. 


2 


ஸ்ரீ ராமஜெயம்‌ 


திருமால்‌ வணக்கம்‌ 


(108 போற்றி) 


அத்‌ 


அரங்கம்‌ 
ஆழ்வார்‌ 
இளையவர்‌ 
ஈரடி 
உடையவர்‌ 
ஊழி 
எட்டெழுத்‌ 
ஏனமாய்ப்‌ 
ஐந்தலைப்‌ 
ஒருசிறு 
ஓங்கி 


வ்‌, 


த்‌ 


ஸ்ரீ ராமஜெயம்‌ 


திருமால்‌ வணக்கம்‌ 


பள்ளிகொள் 


அமுதம்‌ 
ஏத்தும்‌ 
மாருதிக்கு 
போற்றிய 


முதல்வ! நின்‌ 


தாக 
பாரை 
பாம்பினில்‌ 


குறளாய்‌ 
உலகம்‌ 


அரியே! 
அருந்தினை 
இராம! 
ஈந்தனை 


ஒருவ! 
ஒண்கழல்‌ 


இலங்குவாய்‌ 


இடந்தாய்‌ 
ஆடினாய்‌ 

உதித்தாய்‌ 
அளந்தாய்‌ 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


ஒளடதம்‌ 
அஃகி 
கல்லுக்கு 
“நு ப்போல்‌ 
சட்டெனக்‌ 
ஞயம்சேர்‌ 
மடம்செறி 
வணங்கான்‌ 
தடவரை 
நரனொடு 
பரசி 
மழிசைப்‌ 
உயர்வற 
அரவர 


திருமால்‌ வணக்கம்‌ 


அகப்பிணிக்கு ஆவாய்‌ 
அகன்ற அறிவே! 
உயிர்கொடு காகுத்த! 
அவனியை நயப்போய்‌ 


கல்மழை தடுத்தாய்‌ 
மொழியருள்‌ நம்ப! 
கஞ்சனை மாய்த்தாய்‌ 
முடிவிழ வகுத்தாய்‌ 
மார்பனைத்‌ தடிந்தாய்‌ 
சிங்கமாய்‌ நண்ணினை 
ராமனாம்‌ பண்ணவ! 
பிரான்‌ தமிழ்‌ மாந்தினை 
உயர்‌ நலம்‌ உடையவ! 
சில்துயில்‌ அப்பா! 

| 


A 


திருமால்‌ வணக்கம்‌ 


மப்பெயர்‌ 
யாகும்‌ 
அடர்த்த 
தார்க்கருள்‌ 
அறுக்கும்‌ 
வந்த 
தாங்கிய 
கடந்த 
தோழனாக்‌ 
புகன்றருள்‌ 
கரப்பிரான்‌ 
தமைவெலும்‌ 
நிலமகள்‌ 


இருடி 


படைத்தாய்‌ 
மாதவ 
மைந்தா 
அமர 
பெருமான்‌ 
விண்ணவ 
கார்வண 
கருணையே 
கிளத்தினை 
கிருட்டின 
குழைதமிழ்‌ 
கோவிந்தா 
கேள்வா 
கேசா! 


தத்‌ ம 
49 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


. போற்றி! 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


கைதவர்‌ 
கொண்டல்‌ 
கோதண்டம்‌ 
சங்கு 
சார்ங்கம்‌ 
சிவனை 
சீதையை 
சுக்கிர 
சூடிக்‌ 
செந்தமிழ்ப்‌ 
சேய்‌,பிர 
சையமால்‌ 
சொற்பதம்‌ 
சோர்விலாத்‌ 


ஆடக 
[ வணி 


திருமால்‌ வணக்கம்‌ 


காணாக்‌ 
நிறத்துக்‌ 
கொண்ட 
சக்கரம்‌ 
கதைவாள்‌ 
வலத்தினில்‌ 
மணந்த 
வற்கருள்‌ 
கொடுத்தவள்‌ 
பாக்கடல்‌ 
கலாதன்‌ 
வரையில்‌ நில்‌ 
கடந்த 
தொல்பதம்‌ 


கார்முகில்‌ 
குரிசில்‌ 
கொண்டலே 
தாங்கினாய்‌ 
தரித்தாய்‌ 
சேர்த்தாய்‌ 
சீதர 
தோன்றால்‌ 
துணைவா 
திளைப்பாய்‌ 
செய்தவ 
தலைவா 
தூமணி 
தருவாய்‌ 


22 


ha 


இர 


ஞாலம்‌ 
ஞிமிறுழு 
வேயர்‌ தம்‌ 
தயரதன்‌ 
தாமோ 
திருவாழ்‌ 
தீவினை 
துரோபதை 
தூது 
தெரிவை 
தேசிகர்‌ 
தையல்‌ 
தொண்டர்‌ 


தோகை 


த்‌. 


3 E 


திருமால்‌ வணக்கம்‌ தரி 
போற்றும்‌ நல்லடி போற்றி! 
துளவணி நெடுமால்‌! போற்றி! 
நெஞ்சில்‌ நின்றாய்‌ போற்றி! 
செய்தமா - தவமே! போற்றி! 
தர! மது சூதன! போற்றி! 
மார்புறு செல்வா! போற்றி! 
செறு,திரி விக்ரம! போற்றி! 
சோர்வு துடைத்தாய்‌ போற்றி! 
நடந்தருள்‌ தொல்லடி போற்றி! 
தேவகி சிறுவா! போற்றி! 
கவிநுகர்‌ செவியாய்‌! போற்றி! 
யசோதை தனையா! போற்றி! 
அடித்திருத்‌ தொங்கலாய்‌! போற்றி! 
உருக்மிணி தோழா! போற்றி! 


நம்மாழ்‌ 
நாரா 
நின்றாய்‌ 
நீரிடைத்‌ 
நுண்‌ இடைப்‌ 
நூற்றுவர்‌ 
நென்னலாய்‌ 
நேயர்தம்‌ 
நையார்‌ 
நொடியும்‌ 
தோய்‌இல்‌ 
பத்மநா 
பாணாழ்‌ 
பிரமனை 


கக 


திருமால்‌ வணக்கம்‌ 62 


வார்மொழி 
யண!நின்‌ 
இருந்தாய்‌ 
துயில்கொள் 
பாமைதோள்‌ 
ஆற்றலை 
இன்‌ றாய்‌ 
நெஞ்சம்‌ 
மனத்தையும்‌ 
மறக்கிலா 
வாழ்வுஅருள்‌ 
பா! பரந்‌ 
வாரைஆட்‌ 


உந்தியில்‌ 


நயந்தனை போற்றி! 
நல்பதம்‌ போற்றி! 
கிடந்தாய்‌ போற்றி! 
நெடியோய்‌ போற்றி! 


நோக்கினாய்‌ போற்றி! 


மாற்றினாய்‌. போற்றி! 
நாளையாய்‌ போற்றி! 
நிறைந்தாய்‌ போற்றி! 
நைய்ப்பாய்‌ போற்றி! 


நோன் தாள்‌ போற்றி! 
நுண்ணியாய்‌ போற்றி! 


தாமா! போற்றி! 
படுத்தின போற்றி! 
பெற்றாய்‌ போற்றி! 


று. 


பீதக 
புள்ளரசு 
பூதத்‌ 
பெரியாழ்‌ 
பேயார்‌ 
பைந்தமிழ்ப்‌ 
பொய்கையார்‌ 
போதம்‌ 
மங்கைமன்‌ 
மாயவ! 
மின்னிகர்‌ 
மீனக்‌ 
முனிமண 


முஉலகு 


திருமால்‌ வணக்கம்‌ 


ஆடைப்‌ 


ஊரும்‌ 


தார்பாப்‌ 
வார்‌ தமிழ்‌ 
பாசுரப்‌ 
பின்செல்‌ 
போற்றிய 
கடந்ததற்‌ 
னன்பா 
வைகுந்த! 
பின்னையை 
கொடியனை 


வாளர்சொல்‌ 


ஆளும்‌ 


பெம்மான்‌ 
புண்ணிய 
போற்றினை 
பேணினை 
பேழையே 
பரமனே 
புனிதா 
பொருளே 
மகிழ்ந்தனை 
வாமன! 
வேட்டாய்‌ 
ஈன்றாய்‌ 
முதல்வா 
முன்னோய்‌ 


மெல்லியல்‌ 
மேல்மது 
மையே! 
மொழிதமிழ்க்‌ 
மோகனப்‌ 
யானைக்கு 
வள்ளல்‌ 
வாலிக்கு 
விட்டுணு 
வீடணற்கு 
வெண்ணெய்‌ 
வேய்ங்குழல்‌ 


வையகம்‌ 


திருமால்‌ வணக்கம்‌ 


இராதையை 
ரக்கவி 
மழைமுகில்‌ 
கடலுள்‌ 
பாற்கடல்‌ 
அருளிய 
தமக்கெல்லாம்‌ 
வீடு 
எனப்பேர்‌ 
அடைக்கலம்‌ 
உண்டசெவ்‌ 
இசைத்த 


உண்டவா! 


மேவினாய்‌ 
விழைவாய்‌ 
வடிவே! 
மூழ்கினாய்‌ 
முகிழ்த்தாய்‌ 
வானவ! 
வள்ளால்‌! 
வழங்கினை 
விளங்கினை 
விளம்பினை 
வாயனே 
வித்தக 
போற்றி 


ஸ்ரீ ராமஜெயம்‌ 


தாயார்‌ வணக்கம்‌ 


(108 போற்றி) 


திருவெலாம்‌ 
திருமால்‌ 
கருமால்‌ 
பெருமாள்‌ 
கருமா 
ஒருமால்‌ 
திருமா 
ஒருமா 


பெருமாள்‌ 
பிரியாது 
வருமாசு 


ஸ்ரீ ராமஜெயம்‌ 


தாயார்‌ வணக்கம்‌ 


சுரந்தருள்‌ 
நெஞ்சமர்‌ 
மார்பகம்‌ 
பிரியாப்‌ 
மணியின்‌ 
உளமகிழ்‌ 
மகள்‌ நின்‌ 
மணியா 
பேண்பெரு 
அவனுளம்‌ 
அகற்றுசெம்‌ 


திருவே 
திருமகள்‌ 
கலந்தாய்‌ 
பெருமகள்‌ 
கண்ணே 
ஒருத்தி 
செவ்வி 
ஒளிர்வாய்‌ 
மாட்டி 
பேணுவாய்‌ 
மணியே 


வ ங்‌ 


போற்றி! 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


தர்யார்‌ வணக்கம்‌ 


இடரெலாம்‌ 
வினை யெலாம்‌ 
துயர்களை 
பிறவிவேர்‌ 
மணிநிறக்‌ 
பாற்கடல்‌ 
உலகெலாம்‌ 
ஈடிலாப்‌ 
அறிஞரை 
தவர்க்கிடர்‌ 
பிணிகொல 
புலவர்‌ நாப்‌ 
கவிஞர்கட்கு 


புலமையோர்‌ 


பட 


மாற்றுவாய்‌ 
அழிப்பாய்‌ 
மாதா 
இறுப்பாய்‌ 
கொழுந்தே 
செந்திரு 
விளங்குவாய்‌ 
பெண்கொடி 
ஆண்டாய்‌ 
தருவாய்‌ 
வல்லாய்‌ 
புகழோய்‌ 
இனியாய்‌ 
நினைவே 


தருபேர்‌ 
அருமையில்‌ 


பெருமையில்‌ 
வருபொருள்‌ 
பெருகிய 
தரித்திரம்‌ 
முரச திர்‌ 
கரையிலாத்‌ 
உரம்கொள 
எருதூர்‌ 
வரை,வில்‌ 
வரைமகள்‌ 
கரிமுகன்‌ 
முருகவேள்‌ 


தீர்யார்‌ வணக்கம்‌ 


உலகின்‌ 
அருமையா 
நிகரிலாப்‌ 
யாவும்‌ 
அழகுக்கு 
அகற்றும்‌ 
வாழ்வினை 
துயர்க்கடல்‌ 
உலகை 
சிவனார்க்கு 
வள்ளலின்‌ 
மகிழ்மணி 
அத்தை,உன்‌ 
மாமி, நின்‌ 


தாயார்‌ 
அமைவாய்‌ 
பிடியே 
வழங்குவாய்‌ 
ஒருமகள்‌ 
தையலே 
முழக்குவாய்‌ 
கடத்துவாய்‌ 
உவப்பாய்‌ 
இளையாய்‌ 
தங்காய்‌ 
நாத்தி 
கழல்‌ இணை 
மொய்கழல்‌ 


29 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


செருவார்‌ 
வருசீர்த்‌ 
தருபுகழ்க்‌ 
திருவுறும்‌ 
அருளுறு 
பெருகொளிச்‌ 
அருநந்த 
வருவசு 
திருவார்‌ 
கருவார்‌ 
மருள்‌அறு 
பொருகளத்து 
வருகணன்‌ 
தருவை,மண்‌ 


ட 


தாயார்‌ வணக்கம்‌ 


இராமன்‌ தேவி 
தயரதன்‌ மருகி 
கோசலை தனமே 
அயோத்திச்‌ செல்வமே 
மிதிலை அணங்கே 
சனகன்‌ பெண்ணே 
கோபன்‌ மருமகள்‌ 
தேவன்‌ மகன்‌ துணை 
யசோதையின்‌ சீர்மகள்‌ 
தேவகி கருத்தே 
செல்வ மகளே 


அறம்சொனான்‌ பூவையே 
மகிழ்‌உருக்‌ மிணியே 
கொணர்சத்ய பாமா 


உண 


ஸூ 


60 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


Le <i 
ஷு இ 


மருவுசீர்‌ 
பெரும்புகழ்ப்‌ 
உருகுசீர்‌ 
பொருகடல்‌ 
உருஎழில்‌ 
மருகியா 
பிரமனைப்‌ 
மருமகள்‌ 
மருவிய 
தருமனின்‌ 
அருச்சுனன்‌ 
தரும,மா 
திரைமீன்‌ 
பருங்கம 


பி i ர 
தர்யார்‌ வ்ண்க்கம்‌ 


இராதை 
பின்னைப்‌ 
அடியார்‌ 
துயில்வோன்‌ 
வேளின்‌ 
இரதியை 
பெற்றவன்‌ 
வாணியை 
ஆண்டாள்‌ 
மைத்துனன்‌ 
வலவனை 
ருதிக்கு,நாள்‌ 
வடிவினன்‌ 
டப்பிரான்‌ 


மங்காய்‌ 
பிராட்டி 
உணர்வே 
பொருளே 
ஒருதாய்‌ 
வாய்த்தாய்‌ 
பெண்மயில்‌ 
மகிழ்ந்தாய்‌ 
மாற்றவ 
தாரமே 
அணை ந்தவள்‌ 
தந்தவள்‌ 
திகழ்பெண்‌ 
பத்தினி 


தாயார்‌ வணக்கம்‌ 


மருப்புறு வராகனார்‌ 
நரசிங்‌ கப்பிரான்‌ 
ஒருகுறள்‌ ஆனவன்‌ 
பரசுறும்‌ இராமனின்‌ 
நிரம்பிய இராமனின்‌ 
பெரும்பல இராமனின்‌ 
பரம்பொருள்‌ கண்ணனின்‌ 
வரு,மா வடிவினன்‌ 
பொருளெலாம்‌ பூத்திடு 
வருதொழில்‌ வளர 
தரைசெழிக்‌ கப்புரி 
அரதனக்‌ குவியலில்‌ 
விரவிய பொன்மலை 
பெருகியு வெள்ளியில்‌ 


மகிழ்பெண்‌ 
நாயகி 
உத்தமி 
பாவாய்‌ 
நிழலே 
பெண்மகள்‌ 
பாரி 

மாதே 
பொன்னே 
வளர்ப்பாய்‌ 
தாயே 
அண்ணுவாய்‌ 
மேவுவாய்‌ 
பிறங்குவாய்‌ 


62 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


te 


கருகிய 
வரும்‌ஏர்‌ 


்‌ 


தாயார்‌ வணக்கம்‌ 


இரும்பிலும்‌ 


உழவர்கை 


பெரும்தொழில்‌ வலவரைப்‌ 


தரைமகள்‌ 
திரைவளம்‌ 
வரைப்பெரு 
மருங்கெலாம்‌ 
அர சனோடு 
பொருளார்‌ 
மருவார்‌ 
பெருவாழ்வு 
அருள்பொழி 
வரம்பில்பேர்‌ 
வரம்‌தரு 


வளமெலாம்‌ 
யாவும்‌ 
வளம்நனி 
செல்வம்‌ 
ஆண்டியை 
அவனி 
வாழ்வை 
உலகுக்கு 
கடைக்கண்‌ 


அழகின்‌ 


கலப்பாய்‌ 
வாழ்வாய்‌ 
பிரியாய்‌ 
தாங்குவாய்‌ 
செய்வாய்‌ 
நிரைப்பாய்‌ 
நிரப்புவாய்‌ 
ஆள்வாய்‌ 
பூப்பாய்‌ 
மாய்ப்பாய்‌ 
அருள்வாய்‌ 
அம்மா 
மாமகள்‌ 


பெரும்பொருள்‌ மகிழ்வாய்‌ 


ந்‌ 
63 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


கருணையார்‌ 
பெருமையின்‌ 
அரசொடு 
வரையிலாச்‌ 
திருச்செங்‌ 
திருவே 
அருள்வாய்‌ 
வருவாய்‌ 


கருணைக்‌ 


தாயார்‌ வணக்கம்‌ 


கடலின்‌ 
உறையுளாப்‌ 
பெருவாழ்வு 
செல்வம்‌ 
கமலத்‌ 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


கண்மலர்‌ 


கருமணி! 
பெருகுவாய்‌ 
அளிப்பாய்‌ 
வளர்ப்பாய்‌ 
தெய்வமே! 
செல்வி! 
அழகே! 
போற்றி! 


64 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


உ 


சிவமயம்‌ 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ 


த. 


உலகெ லாம்‌உணர்ந்து ஓதினை போற்றி! 
நிலவு நீர்முடி நேடினை போற்றி! 
அலகில்‌ ஆடலில்‌ அளைந்தனை போற்றி! 
மலர்சி லம்படி வணங்கினை போற்றி! 
தொண்டர்சீர்‌ பரவும்‌ தூயோய்‌ போற்றி! 
தொண்டைநல்‌ நாடளி சுடரே போற்றி! 
குன்றத்‌ தூர்வரு குரிசில்‌ போற்றி! 
குன்றாப்‌ புகழுடைக்‌ கோமான்‌ போற்றி; 
பாலாற்‌ றில்‌ தவழ்‌ பாலா போற்றி! 
நூலாறு நீந்திய நுண்ணியோய்போற்றி! 
ஆருூர்ச்‌ சிறப்பெலாம்‌ அருளினை போற்றி! 


தேரூர்‌ 
சுந்தரன்‌ 
வந்த 
அறபா 
மநுவாம்‌ 
தொண்டத்‌ 


அண்டர்நா . 


அறுபான்‌ 
இறைமணம்‌ 
திருநீல 
வரும்‌இயற் 
இனையான்‌ 


கோவல்மெய்ப்‌ 


மலைவிறல்‌ 


சல 


டர 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ 


மகன்முறை 
புகழ்விரி 
பிறப்பை 
யன்‌அவை 
வழிமுதல்‌ 
தொகைவிரி 
யகன்‌ அருள்‌ 
மூவர்சீர்‌ 
கமழ்பா 
கண்டனத்‌ 
பகைகதை 


குடி நலம்‌ 


பொருட்குணம்‌ 


மிண்டர்சீர்‌ 


£2 


செப்பினை 


தூவாய்‌ 


வணங்குவாய்‌ 


அமைச்ச 
வழுத்‌ தினை 
தூமணி 
ஆண்டனை 
அளித்தனை 
இயற்றினை 
தெளிந்தவ 
வகுத்தனை 
ஏத்தினை 
கூறின 
மடுத்தனை 


68 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி; 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


அத 


சர்‌ 


ணி & 


24) ஆ 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ 69 
துலைபுகல்‌ அறைகுவாய்‌ போற்றி! 
பத்தன்‌ கதைசொல்வாய்‌ போற்றி! 
புராணம்‌ இயம்பினை போற்றி! 
பன்புகழ்க்‌ காதலாய்‌ போற்றி! 
காதை காட்டினாய்‌ போற்றி! 
சாநர்சீர்‌ வடித்தனை போற்றி! 
டாயர்சீர்‌ ஆய்ந்தனை போற்றி! 
யர்குழல்‌ அருந்தினை போற்றி! 
மொய்புகழ்‌ மூழ்கினை போற்றி! 
புகலூர்‌ மொழிந்தனை போற்றி! 
பசுபதி உவப்பாய்‌ போற்றி! 
தந்திறம்‌ நயப்பாய்‌ போற்றி! 


தொண்டர்சீர்‌ கூறுவாய்‌ போற்றி! 
சுரர்‌இசை சாற்றுவாய்‌ போற்றி| 


நாவுக்‌ 
குலச்சிறை 
மிழலைக்‌ 
காரைக்கால்‌ 
அப்பூதி 
நீலநக்‌ 

ஈ| கமிஜித்தி 
ஞானசம்‌ 
ஏயர்கோன்‌ 
மந்திர 
தண்டி 
மூர்க்கர்‌ 
சோமாசி 
சாக்கியர்‌ 


> 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ 


கரையன்பா 
அமைச்சர்சீர்‌ 
குறும்பரை 
அம்மையைக்‌ 
கதைஅமுது 
கர்கதை 
காதை 
பந்தனை 
புகழ்க்கதை 
மூலர்சீர்‌ 

யடி நலம்‌ 
பெரும்புகழ்‌ 
மாறர்சீர்‌ 
கல்லெறி 


நயந்தனை 
கூறினாய்‌ 
விளக்கினை 
காட்டினை 
ஆர்ந்தனை 
நேர்ந்தனை 
நல்கினை 
நாடுவாய்‌ 
ஈன்றனை 
மாந்தினை 
விண்டனை 
முழக்கினை 
சொற்றனை 
சாற்றினை 


70 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


ட. ௫ 


ccc cc EE. 


சிறப்புலி 


சிறுத்தொண்‌ 


கழறிற்று 
கண நா 
கூற்றுவர்‌ 
புகழ்ச்சோ 
நரசிங்க 
அதிபத்தர்‌ 
கலிக்கம்பர்‌ 
கலிய 
சத்தியைப்‌ 
காடவர்‌ 
கணம்புல்‌ 
காரி 


த 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ Ti 
சீர்த்தி நிரப்பினை போற்றி! 
டர்புகழ்‌ ஓ லிரித்தவ போற்றி! 
அறிவார்‌ கதைநனி போற்றி! 
தன்புகழ்‌ கழறினை போற்றி! 
புராணம்‌ கொடுத்தனை போற்றி! 
ழர்புகழ்‌ போற்றினை போற்றி! 
முனையரை நாடினை போற்றி! 
காதை அறைந்தனை போற்றி 
காதை கரு தினை போற்றி! 
நாயனார்‌ கதைசொனாய்‌ போற்றி! 
பாடிய மெய்த்தவ போற்றி! 
கோன்கவி கருதுவாய்‌ போற்றி! 
லர்கதை காட்டுவாய்‌ போற்றி! 


[5 காயனார்‌ 


கதைசெய்தாய்போற்றி! 


நின்றசீர்‌ 
வாயிலார்‌ 
முனையடு 
கழற்சிங்‌ 
இடங்கழி 
செருத்துணை 
புகழ்த்துணை 
கோட்புலி 
பூசலார்‌ 
மங்கையர்க்கு 
நேசர்கோ 
செங்கட்‌ 
யாழ்ப்பா 
சடையனார்‌ 


(2 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ 


மாறனை 
மயிலையை 
வார்திறம்‌ 
கர்செயல்‌ 
பெருமை 
சீர்க்கதை 
பாதம்‌ 
அருஞ்செயல்‌ 
உள்ளம்‌ 
அரசியை 


வணக்கொடை, 


சோழர்சீர்‌ 
ணன்‌ இசை 
இசைசொல்‌ 


நிறுத்‌ தினை 


வாழ்த்தினை 
மொழிந்தாய்‌ 
கண்டவ 
இசைத்தனை 
செய்தாய்‌ 
பொருந்தின 
கொண்டனை 
புகுந்தாய்‌ 
வணங்கினாய்‌ 
நிகழ்த்தினாய்‌ 
தேர்‌ ந்தனை 
வாழ்த்துவாய்‌ 
சான்றோய்‌ 


TZ 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! . 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி? 


பவ அட பணம்‌. 


இசைஞானி 


நாவலூர்‌ 
பாவலர்‌ 
சைவம்‌ 
தெய்வச்‌ 
பத்திக்‌ 
சித்தம்‌ 
திலக 
உலகியல்‌ 
சாதிச்‌ 
போதத்து 
பரவை,சங்‌ 
அரனடி 
மூவர்‌ 


னாவ வைகை அண்டை 


சேக்கிழார்‌ வணக்கம்‌ 


அன்னைசீர்‌ 
மன்‌ அடி 
மணிமுடிப்‌ 
தழைக்கநில்‌ 
செழுந்தமிழ்‌ 
கடல்குடி 
சிவனுக்கு 
வதிஅருள்‌ 
கடந்த 
சிறுநெறி 
உச்சிசேர்‌ 
கிலிபுகழ்‌ 
அன்றி 
தமிழ்க்கடல்‌ 


ஏற்றனை 
மேவுவாய்‌ 
பரவல 
தவமே 
செய்தனை 
பண்ண்வ ' 


ஈற்தனை 


செப்புவாய்‌' 


ஒருவ: இர்‌ 
நாண்டிளை 
புலவ: ட 


பீரடுவாய்‌ ' 


அறியாய்‌ , 
முழ்குவாய்‌ 


Qe, ஆ 
73 


போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 
போற்றி! 


௩. போற்றி! 
நா போற்றி! 


போற்றி! 
* போற்றி! 
: போற்றி! 
போற்றி! 
“போற்றி! 
்‌ போற்றி! 
போற்றி! 


தேவரும்‌ 
ஞானப்‌ 
ஞானக்‌ 
நாவரை 
நாவரை 


a} 


திருவா 
கருவா 
என்றும்‌ 
மன்றுளா 
பவப்பிணி 
சிவநெறி 
தூக்கிய 
சேக்கிழார்‌ 


சேக்கிழார்‌ வணக்கம்‌, 


நுகர்‌ தமிழ்‌ 
பிள்ளையை 
கவிபொழி 
யன்‌ திறம்‌ 
யன்‌ எனும்‌ 
ரூர்ப்புகழ்‌ 
ராநெறி 
இன்பம்‌ 
டும்‌அடி 
அறுக்கும்நின்‌ 
உலகெலாம்‌ 
திருவடி. துலங்குவாய்‌ போற்றி! 
திருவடி போற்றி! போற்றி! 


த...) nc 


